NOVEMBER/DECEMBER 2021 


CNT30A — அடிப்படைத்‌ தமிழ்‌ 





Time : Three hours Maximum : 75 marks 
பகுதி அ-- (10 % 2- 20 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 

1. “டம்‌” என முடியும்‌ சொற்களை எழுதுக. 


2. குறில்‌, நெடில்‌ வேறுபாட்டால்‌ பொருள்‌ மாறுபடும்‌ 
சொற்கள்‌ இரண்டினை எழுதுக. 


3. உயிர்‌ எழுத்துக்களின்‌ “குறில்‌” எழுத்தை குறிப்பிடுக. 








4. மெய்‌ எழுத்துக்கள்‌ எத்தனை? 
5. உயிர்மெய்‌ எழுத்துக்களில்‌ “தா்‌ உருவாதலைக்‌ கூறுக. 
6. மெல்லின மெய்களில்‌ “ம” உருவாதலைக்‌ கூறுக. 


7. ஓரெழுத்து ஒருமொழியாக உள்ள பெயர்ச்சொல்‌ 
இரண்டிலைக்‌ கூறுக. 


8. உறவுமுறைப்‌ பெயர்கள்‌ இரண்டிலைக்‌ கூறுக. 


4055 


10. 


11. 


12. 


13. 


14. 


முதலெழுத்து மாற்றத்தால்‌ பொருள்‌ மாற்றம்‌ பெறும்‌ உடல்‌ 
உறுப்புகள்‌ பெயர்கள்‌ இரண்டினைச்‌ சுட்டுக. 








பறவைப்‌ பெயர்கள்‌ இரண்டினைக்‌ குறிப்பிடுக. 


பகுதி ஆ -— (5 % 5 ஈ 25 மதிப்பெண்கள்‌) 














அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 

(அ) நீவிர்‌ அறிந்த பத்து தமிழ்ச்சொற்களைப்‌ பிழை 
இல்லாமல்‌ எழுதுக. 

(அல்லது) 





(ஆ) எவையேனும்‌ ஐந்து சிறுதொடர்களைக்‌ குறிப்பிடுக. 
(அ) உயிர்‌ எழுத்துக்களை எழுதுக. 
(அல்லது) 


(ஆ) மெய்‌ எழுத்துக்களை எழுதுக. 





(அ) மெல்லின மெய்கள்‌ உருவாதலை குறிப்பிடுக. 
(அல்லது) 


(ஆ) இலை யின மெய்கள்‌ ௨ ருவாதலை சுட்டுக. 











(அ) தொடர்மொழி பெயர்களைக்‌ குறிப்பிட்டு எழுதுக. 
(அல்லது) 


(ஆ) ஓரெழுத்து ஒருமொழியின்‌ உள்ள வினைச்‌ 


சொல்வகைகளை எழுதுக. 





2 4055 


15. 


16. 


17. 


18. 


19. 


20. 


(அ) மலர்களின்‌ பெயர்களைக்‌ குறிப்பிடுக. 
(அல்லது) 
(ஆ) வானவில்லின்‌ வண்ணங்களின்‌ பெயர்களைச்‌ 


சுட்டுக. 


பகுதி இ--(8% 10 - 30 மதிப்பெண்கள்‌) 





எவையேனும்‌ மூன்றனுக்கு விடையளிக்க. 





குறில்‌, நெடில்‌ வேறுபாட்டால்‌ பொருள்‌ மாறுபடும்‌ 
சொற்களை எழுதுக. 


உயிர்மெய்‌ எழுத்துக்களின்‌ அட்டவணையை எழுதுக. 





ஒலிவேறுபாட்டால்‌ பொருள்‌ மாற்றம்‌ அடையும்‌ 
சொற்களைக்‌ குறிப்பிடுக. 


உறவுப்‌ பெயர்களை எழுதுக. 











“நேர்மை தந்த பரிசு' - என்ற சிறுகதை உணர்த்தும்‌ கருத்தை 
தொகுத்து எழுதுக. 





3 4055 


